C ) 


தமிழ்நாடு அரசு 

2018 


[ Regd . No . TN/CCN/ 467 / 2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009. 
[விலை : ரூ . 1 . 60 காசு 


தமிழ்நாடு அரசிதழ் 


தமி 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


மையே வெல் 


வெல்லும் 


எண் 35 ] | 


சென்னை , புதன்கிழமை , ஆகஸ்ட் 29 , 2018 
ஆவணி 13 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு- 2049 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் பின்வரும் சட்டமானது , 2018 - ஆம் ஆண்டு ஜனவரி 
திங்கள் 24 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது . மற்றும் அது பொதுத் 
தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் 1/2018 . 


1951 ஆம் ஆண்டு தமிழ்நாடு சம்பளங்கள் வழங்கல் சட்டத்தை மேலும் திருத்தம் 
செய்வதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து எட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்ட மன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 


1 . (1) இந்தச் சட்டம் , 2018 ஆம் ஆண்டு தமிழ்நாடு சம்பளங்கள் வழங்கல் (திருத்தச் ) 
சட்டம் என வழங்கப்பெறும் . 


குறுந்தலைப்பு 
மற்றும் 
தொடக்கம் . 


(2 ) இது , 2017 ஆம் ஆண்டுஜூலை 1 ஆம் நாளன்று நடைமுறைக்கு வந்திருப்பதாகக் 
கொள்ளப்படுதல் வேண்டும் . 

2 . (இதனில் இதன் பின்பு முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படும் ) 1951 ஆம் ஆண்டு 
தமிழ்நாடு சம்பளங்கள் வழங்கல் சட்டத்தின் 3ஆம் பிரிவில் , 


தமிழ்நாடு சட்டம் 


XX | 1951 . 


3 ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


(1). (1) ஆம் உட்பிரிவில் , " மாதம் ஒன்றுக்கு எட்டாயிரம் ரூபாய்கள் " என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக “ மாதம் ஒன்றுக்கு முப்பதாயிரம் ரூபாய்கள் " என்ற சொற்றொடர் 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


(2). (2) ஆம் உட்பிரிவில் , " மாதம் ஒன்றுக்கு பத்தாயிரம் ரூபாய்கள் " என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக " மாதம் ஒன்றுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய்கள் என்ற சொற்றொடர் 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


DTP-IV- 2-( 35 ) (T Sup ) - 1 


[ 1 ] 


( 3) (3) ஆம் உட்பிரிவில், 

( a) . ( a) கூறில் , - 

" மாதம் ஒன்றுக்கு நான்காயிரம் ரூபாய்கள் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , 
“ மாதம் ஒன்றுக்கு பத்தாயிரம் ரூபாய்கள் என்ற சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் 
வேண்டும் . 


( b ) . (b ) கூறில் , 


" மாதம் ஒன்றுக்கு பத்தாயிரம் ரூபாய்கள் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " 
மாதம் ஒன்றுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய்கள் ” என்ற சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் 
வேண்டும் ; 


3 . முதன்மைச்சட்டத்தின் 4 - ஆம் பிரிவில், 


4 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம். 


(1). (1) ஆம் உட்பிரிவில் , " மாதம் ஒன்றுக்கு எட்டாயிரம் ரூபாய்கள் " என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக “ மாதம் ஒன்றுக்கு முப்பதாயிரம் ரூபாய்கள் என்ற சொற்றொடர் 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


(2) . (2 ) ஆம் உட்பிரிவில் , " மாதம் ஒன்றுக்கு எட்டாயிரம் ரூபாய்கள் " என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக “ மாதம் ஒன்றுக்கு முப்பதாயிரம் ரூபாய்கள் " என்ற சொற்றொடர் 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


(3). ( 3 ) ஆம் உட்பிரிவில் , " மாதம் ஒன்றுக்கு பத்தாயிரம் ரூபாய்கள் 
என்ற சொற்றொடருக்குப் பதிலாக “ மாதம் ஒன்றுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய்கள் என்ற 
சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


(4). (4) ஆம் உட்பிரிவில் , 
(i) (a ) கூறில் , 
( a) (i ) ஆம் உட்கூறில் , -- 

“ மாதம் ஒன்றுக்கு நான்காயிரம் ரூபாய்கள் என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக " மாதம் ஒன்றுக்கு பத்தாயிரம் ரூபாய் ” என்ற சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் 
வேண்டும் ; 


(b ) ( ii ) ஆம் உட் கூறில் , “ மாதம் ஒன்றுக்கு பத்தாயிரம் ரூபாய்கள் என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக " மாதம் ஒன்றுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் ” என்ற சொற்றொடர் 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(ii) ( b ) கூறில் , 


( a ) (i ) ஆம் உட் கூறில் , “ மாதம் ஒன்றுக்கு மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்கள் " 
என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்கள் ” என்ற சொற்றொடர் மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(b ) ( ii ) ஆம் உட் கூறில் , “ மாதம் ஒன்றுக்கு பத்தாயிரம் ரூபாய்கள் " 
என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , “ மாதம் ஒன்றுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய்கள் என்ற 
சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


6 - A 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


4 . முதன்மைச் சட்டத்தின் 6 - A பிரிவில் , 

(1). (1 ) ஆம் உட்பிரிவில் " மாதம் ஒன்றுக்கு எட்டாயிரம் ரூபாய்கள் என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக , “ மாதம் ஒன்றுக்கு முப்பதாயிரம் ரூபாய்கள் என்ற சொற்றொடர் 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


3 


(2) . (2 ) ஆம் உட்பிரிவில் “ மாதம் ஒன்றுக்கு எட்டாயிரம் ரூபாய்கள் " என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக “ மாதம் ஒன்றுக்கு முப்பதாயிரம் ரூபாய்கள் என்ற சொற்றொடர் 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( 3) . ( 3) ஆம் உட்பிரிவில் , " மாதம் ஒன்றுக்கு பத்தாயிரம் ரூபாய்கள் என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக , “ மாதம் ஒன்றுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய்கள் " என்ற சொற்றொடர் 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


(4) . (4) ஆம் உட்பிரிவில் , 


( a ) (i) ஆம் கூறில் " மாதம் ஒன்றுக்கு மூவாயிரத்து ஐந்நூறு ரூபாய்கள் 
என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " மாதம் ஒன்றுக்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்கள் என்ற 
சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( b ) (ii ) ஆம் கூறில் , " மாதம் ஒன்றுக்கு பத்தாயிரம் ரூபாய்கள் என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக " மாதம் ஒன்றுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய்கள் என்ற 
சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 
5 . முதன்மைச் சட்டத்தின் 12 ஆம் பிரிவில் , 

(1). (1 ) ஆம் உட்பிரிவில் ,-- 


12 ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


( a) கூறில் , " மாதம் ஒன்றுக்கு எட்டாயிரம் ரூபாய்கள் என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக " மாதம் ஒன்றுக்கு முப்பதாயிரம் ரூபாய்கள் என்ற சொற்றொடர் மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(2 ) (1- A ) உட்பிரிவில் , “ மாதம் ஒன்றுக்கு ஏழாயிரம் ரூபாய்கள் என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக " மாதம் ஒன்றுக்கு பத்தாயிரம் ரூபாய்கள் என்ற சொற்றொடர் 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( 3 ) (1 - AA ) உட்பிரிவில் , " மாதம் ஒன்றுக்கு பத்தாயிரம் ரூபாய்கள் என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக " மாதம் ஒன்றுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய்கள் என்ற 
சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(4 ) ( 4 - B ) உட்பிரிவில் , " மாதம் ஒன்றுக்கு ஐயாயிரம் ரூபாய்கள் என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக “ மாதம் ஒன்றுக்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்கள் " என்ற சொற்றொடர் 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


(5 ) (4 - D ) உட்பிரிவில் , “ மாதம் ஒன்றுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்கள் " என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக “ மாதம் ஒன்றுக்கு ஐயாயிரம் ரூபாய்கள் என்ற சொற்றொடர் 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(6 ) (4 - E ) உட்பிரிவில் , “ மாதம் ஒன்றுக்கு இருபதாயிரம் ரூபாய்கள் " என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக “ மாதம் ஒன்றுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய்கள் என்ற 
சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 


6 . முதன்மைச் சட்டத்தின் 12 - B பிரிவில் , (1 ) ஆம் உட்பிரிவில் , “ மாதம் ஒன்றுக்கு 12 - B 
பன்னிரண்டாயிரம் ரூபாய்கள் என்ற சொற்றொடருக்கு பதிலாக , “ மாதம் ஒன்றுக்கு இருபதாயிரம் 

பிரிவிற்கான 

திருத்தம் . 
ரூபாய்கள் ” என்ற சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 
(ஆளுநரின் ஆணைப்படி ) 

சு .ச . பூவலிங்கம் , 
அரசுச் செயலாளர், 
சட்டத் துறை. 


(தமிழாக்கம் ) 


க . நரசிம்மன் , 

உதவி இயக்குநர், 
சட்ட ( ஆட்சிமொழிப்பிரிவுத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


